Kerala Gazette No. 9 dated 3rd March , 2015 . 
PART I 


Section iii 


GOVERN 


* uெmaa 


NMENT OF 


OF KERALA 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 3883 /ச . இ . எ . 1/2014 /சட்ட 


ம் . 


2014 பிப்ரவரி 22 
திருவனந்தபுரம் , - 

1189 கும்ப ம் 10 / 
1935 பால்குணம் 3 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2014 பிப்ரவரி 20 - ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


எஸ் . கிரிஜா தேவி , 
சட்டத்துறை கூடுதல் செயலர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் ( பொறுப்பு) 


2014 - ன் சட்ட 


ம் எண் 23 


2014 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( 12 - வது எண் ) சட்டம் 


2010 மார்ச் 31- ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டில் சில பணிகளுக்காக 
அந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்ட தொகைகளில் கூடுதலாக செலவு செய்த 
தொகைகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
நிதி வினியோகம் செய்வதற்காக அதிகாரப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்வதற்குரிய 
ஒரு சட்டம். 


முன்னுரை - 2010 மார்ச் 31 - ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டில் சில 
பணிகளுக்காக அந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்ட தொகைகளில் கூடுதலாக 
செலவு செய்த தொகைகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து நிதி வினியோகம் செய்வதற்காக அதிகாரப்படுத்துவதற்கான 
ஏற்பாடு செய்வது தேவையாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


1 . சுருக்கப்பெயர் . இந்தச்சட்டத்திற்கு 2014 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( 12- வது எண் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2010 மார்ச் 31 - ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டில் சில அதிக 
செலவுகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து 
12, 01,715 ரூபாய் வழங்குதல் . - அட்டவணையில் (2 )-வது கட்டத்தில் குறிப்பிடப் 
பட்டுள்ள பணிகள் சம்மந்தப்பட்டு 2010 மார்ச் 31 - ம் தேதி முடிவடைந்த நிதி 
ஆண்டில் அந்த பணிகளுக்காக அந்த ஆண்டிற்கு ஒதுக்கப்பட்ட தொகைக்கு 
கூடுதலாக செலவு செய்த தொகைகளை எதிர்கொள்வதற்காக அட்டவணையில் 
( 3)-வது கட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்தம் பன்னிரெண்டு இலட்சத்து 
ஓராயிரத்து எழுநூற்று பதினைந்து ரூபாய் வருகின்ற தொகை கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் அதிகாரப்படுத்தப்பட்டு 
இருந்ததாக கருதப்படவேண்டும் . 


3 . நிதி வினியோகம் . -- இந்தச்சட்டத்தின் கீழ் கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து வழங்கவும் , வினியோகிக்கவும் அதிகாரப்படுத்தப்பட்டு 
இருந்ததாக கருதப்படுகின்ற தொகைகள் 2010 மார்ச் 31 -ம் தேதி முடிவடைந்த 
நிதி ஆண்டு சம்மந்தப்பட்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 
பணிகளுக்கும் , தேவைகளுக்கும் வேண்டி வினியோகம் செய்யப்பட்டுள்ளதாக 
கருதப்படவேண்டும் . 


20 


அட்டவணை 


(பிரிவுகள்2மற்றும்3பார்க்க 


வும்) 


(2) 


(3) 


தேவை எண் 


பணிகளும் தேவைகளும் 


மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில் பேரவையால் 

கட்டணம் வாக்களிக்கப்பட்டதுசுமத்தப்பட்டது (ரூபாய்) 

(ரூபாய்) 


மொத்தம் 


(ரூபாய்) 


II 


நீதிநிர்வாகம் 


வருவாய் 


10,40,075 


10,40,075 


N 


வருவாய் 


1,61,640 


1,61,640 


XIமாவட்டஆட்சியும் 

பலவகையும் 


ல 


மொத்தம் 


10,40,075 


1,61,640 


12,01,715 


